Kerala Gazette No. 23 dated 8th June , , 2021 . 


PART I 


Section iii 


सत्यमेव जयते 


FK 


DENI 


Oto 


2 
GIAN 


கேரள அரசு 


சட்ட ( சட்டமியற்றல் - எ ) துறை 


அறிக்கை 


எண் 14056 / ச . இ . எ . 1 / 2018 / சட்டம் . 


2018 ஜூலை 4 
திருவனந்தபுரம் , 1193 மிதுனம் 20 

1940 ஆஷாடம் 13 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் தகவலுக்கென இதனால் 
பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டபேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2018 ஜூலை 4 - ஆம் 
தேதி ஆளுநரின் அனுமதி கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 
சட்டத்துறை செயலாளர் . 


2018 - ன் சட்டம் எண் 22 


2018 - ன் கேரள நிதி வினியோக ( 3 - வது எண் ) சட்டம் 


2018-2019 நிதி ஆண்டின் பணிகளுக்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து மேலும் சில 
தொகைகளை வழங்குவதற்கும் வினியோகிப்பதற்கும் அதிகாரம் அளிக்கின்ற ஒரு சட்டம் . 


முன்னுரை.- 2018-2019 - ம் நிதியாண்டின் பணிகளுக்காக கேரளா மாநில தொகுநிதியிலிருந்து 
மேலும் சில தொகைகளை வழங்குவதற்கும் வினியோகிப்பதற்கும் அதிகாரம் அளிப்பது தேவையாக 
இருப்பதால் ; 

இந்தியக் குடியரசின் அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பின் வருமாறு சட்டம் 
இயற்றப்படுகிறது : 


G 17 / 2019 / S - 24 . 


11 


2 


1. சுருக்கப்பெயர் . இந்தச்சட்டம் 2018 - ன் கேரள நிதி வினியோக ( 3 - வது எண் ) சட்டம் என 
அழைக்கப்படலாம் . 


2. 2018-2019 - ம் நிதி ஆண்டிற்காக கேரள மாநில தொகுநிதியிலிருந்து 1697,00,85,000 ரூபாய் 
வழங்கல்.- 2018-2019 - வது நிதி ஆண்டில் வந்து சேர்ந்தடையும் பல்வேறு செலவுகளை 
எதிர்கொள்வதற்காக அட்டவணையின் ( 3 ) -ம் கட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதற்கு மிகாத 
மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் 
மட்டும் வருகின்ற தொகைகளை கேரள மாநில தொகுநிதியிலிருந்து வழங்கவும் வினியோகிக்கவும் 
செய்யலாம் . 


3. நிதி வினியோகம்.- இந்த சட்டத்தின்படி கேரள மாநில தொகு நிதியிலிருந்து 
வழங்குவதற்கும் வினியோகம் செய்வதற்கும் அதிகாரம் அளித்துள்ள தொகைகளை 2018-2019 - ன் 
நிதி ஆண்டு தொடர்பான அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள பணிகள் மற்றும் தேவைகளுக்குமாக 
வினியோகிக்கலாம் . 


12 


அட்டவணை 


( பிரிவுகள் 2 மற்றும் 3 பார்க்கவும் ) 


( 1 ) 


( 2 ) 


வரிசை 


தேவை 


பணிகளும் தேவைகளும் 


எண் 


எண 


மிக கூடாத தொகைகள் சட்டமன்றப் 

தொகுநிதியில் பேரவையால் 

கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது ( ரூபாய் 

( ரூபாய் ) 


மொத்தம் 


( ரூபாய் ) 


1 


II 


வருவாய் 


48,00,00,000 


48,00,00,000 


மாநில ஆட்சித் தலைவர்கள் , தலைமையிட அலுவலர்கள் 


13 


2 


III 


நீதி நிர்வாகம் 


வருவாய் 


4,000 


1,000 


5,000 


3 


V 


வருவாய் 


1,000 


1,000 


சரக்குசேவை வரியும் 
வேளாண்மை வருவாய் மற்றும் விற்பனை வரி 
மாவட்ட ஆட்சியும் பலவகையும் 


4 


XI 


வருவாய் 


2,000 


.. 


2,000 


5 


XII 


காவல 


வருவாய் 


75,78,000 


75,78,000 


XIII 


சிறைகள் 


வருவாய் 


12,98,000 


12,98,000 


7 


XIV 


1,000 


எழுதுபொருட்கள் , அச்சடி மற்றும் நிர்வாகப் பணிகள் 


வருவாய் மூலதனம் 


1000 1,000 


1,000 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


வரிசை 


தேவை 


மொத்தம் 


பணிகளும் தேவைகளும் 


எண 


எண 


மிக கூடாத தொகைகள் சட்டமன்றப் 

தொகுநிதியில் பேரவையினால் 

கட்டணம் 
வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது ( ரூபாய் ) 

( ரூபாய் 


( ரூபாய் ) 


8 


XV 


பொதுப்பணி 


மூலதனம் 


1,000 


1,000 


9 


XVI 


வருவாய் 


1,000 


1,000 


ஓய்வூதியம் மற்றும் பலவகையும் 


10 


XVII 


கல்வி , விளையாட்டு , கலை மற்றும் கலாச்சாரம் 


வருவாய் மூலதனம் 


137,80,33,000 

4,000 


137,80,33,000 

6,08,87,000 


6,08,83,000 


4 


14 


11 


XVIII 


5,000 


5,000 


மருத்துவ உதவி மற்றும் பொதுமக்கள் சுகாதாரம் 


வருவாய் மூலதனம் 


1,000 


1,000 


12 


XXI 


வீடு கட்டுமானம் 


மூலதனம் 


1,000 


1,000 


13 


XXII 


நகரமேம்பாடு 


250,00,02,000 


வருவாய் மூலதனம் 


250,00,02,000 

44,65,000 


44,65,000 


14 


XXIII 


மூலதனம் 


1,000 


1,000 


தகவல் தொடர்பு மற்றும் பிரச்சாரம் 


15 


XXIV 


வருவாய் 


32,00,32,000 


32,00,32,000 


தொழில் மற்றும் 
தொழிலாளர் நலம் அயல்நாட்டுவாழ் 
மலையாளிகள் நலமும் 


16 


XXV 


வருவாய் மூலதனம் 


29,19,83,000 

1,000 


29,19,83,000 

2,000 


1,000 


G 17 / 2019 / S - 24 . 


அட்டவணைஜாதி / பழங்குடியினர் , பிற பிற்பட்டோர் / சிறுபான்மையோர் பிரிவுகளின் நலன் 
உட்பட்ட சமூக நலன் 


17 


XXVII 


கூட்டுறவு 


21,01,000 


வருவாய் மூலதனம் 


21,01,000 100,00,01,000 


100,00,00,000 


1,000 


18 


XXVIII 


100,00,00,000 


பலவகை பொருளாதார பணிகள் 


வருவாய் மூலதனம் 


100,00,00,000 

1,000 


1,000 


19 


XXIX 


வேளாண்மை 


மூலதனம் 


1,000 


2,000 


3,000 


20 


XXX 


உணவு 


6,00,00,000 


15 


வருவாய் மூலதனம் 


6,00,00,000 

1,000 


1,000 


21 


XXXII 


கால்நடை பராமரிப்பு 


1000 


வருவாய் மூலதனம் 


1,000 1,000 


1,000 


2,000 


22 


XXXII 


பாலபண்ணை 


வருவாய் மூலதனம் 


3,000 1,000 


3,000 2,000 


1,000 


23 


XXXIII 


மீன்பிடிப்பு 


வருவாய் 


41,23,17,000 


41,23,17,000 


24 


XXXV 


பஞ்சாயத்து 


2,000 


வருவாய் மூலதனம் 


2,000 6,00,01,000 


6,00,00,000 


1,000 


25 


XXXVI 


கிராம மேம்பாடு 


2,000 


வருவாய் மூலதனம் 


2,000 1,000 


1,000 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


Salim A 


வரிசை 


தேவை எண் 


மொத்தம் 


பணிகளும் 
தேவைகளும் 


எண 


13:06:11 + 05'30 ' 
Date : 2021.07.20 


Digitally signed by Salim 


மிக கூடாத தொகைகள் சட்டமன்றப் 

தொகுநிதியில் பேரவையால் 

கட்டணம் வாக்களிக்கப்பட்டது சுமத்தப்பட்டது ரூபாய் 

ரூபாய் 


ரூபாய் 


26 


XXXVII 


தொழிற்சாலைகள் 


15,50,03,000 


15,50,03,000 


வருவாய் மூலதனம் 


3,000 


1,000 


4,000 


27 


XL 


துறைமுகங்கள் 


மூலதனம் 


27,00,01,000 


27,00,01,000 


28 


XLI 


போக்குவரத்து 


மூலதனம் 


2,000 


2,000 


29 


XLII 


சுற்றுலா 


1,000 


16 


வருவாய் மூலதனம் 


1,000 1,000 


1,000 


30 


XLVI 


896,63,30,000 


சமூக பாதுகாப்பு மற்றும் நலன் 


வருவாய் மூலதனம் 


896,63,30,000 

5,000 


4,000 


1,000 


மொத்தம் 


1690,47,18,000 


6,53,67,17,000 


1697,00,85,000 


